Kerala Gazette No . 13 dated 28th March , 2017 . 
PART I 


Section iii 


GOVERN 


- 


பெரம் 


MENT OF 


KERALA 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல்- சி ) துறை 


அறிக்கை 


எண் 2368/ ச . இ . சி . 2 /2015/ சட்ட ம் . 


திருவனந்தபுரம் , - 

2015 அக்டோபர் 3 

1191 கன்னி 17 / 
1937 அஸ்வினம் 11. 


2015 அக்டோபர் 3 - ம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின் வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக 
இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


எஸ் . குமாரி சுதா , 
சிறப்புச்செயலர் ( சட்டம்) . 


2015 - ன் அவசரச்சட்ட ம் எண் 17 


2015 - ன் ஊதியம் வழங்குதல் ( கேரள திருத்த ) 

அவசரச்சட்டம் 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஆறாம் ஆண்டில் கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 


1936- ன் கேரள மாநில ஊதியம் வழங்குதல் சட்டத்தை மேலும் திருத்தம் 
செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 


முன்னுரை. -- கேரள மாநிலத்தின் 1936 -- ன் ஊதியம் வழங்குதல் சட்டத்தில் 
( மத்திய சட்டம் 1936- ன் எண் 4 ) பின்வரும் தேவைகளுக்காக மேலும் திருத்தம் 
செய்வது உகந்ததாக இருப்பதாலும் ; 

கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் , தாம் 
உடனடி நடவடிக்கை மேற்கொள்வதற்குத் தேவையான சூழ்நிலை நிலவுவதாக 
கேரள ஆளுநர் திருப்தியுறுவதாலும் ; 

இந்திய அரசியலமைப்பின் 213 - ம் விதித்தொகுப்பின் உட்பிரிவு (1)- ன் படி 
இந்திய குடியரசுத்தலைவரின் அறிவுறுத்தல்கள் கிடைக்கப்பெற்றதாலும் ; 

தற்போது , எனவே , இந்திய அரசியலமைப்பின் 213- ம் விதித்தொகுப்பு (1)- ம் 
உட்பிரிவின்படி வழங்கப்பட்ட அதிகாரங்களை வினியோகித்து கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பரம் செய்யப்படுகிறது . 


1 . சுருக்கப்பெயர் , பரப்பு மற்றும் தொடக்கம் . -- (1) இந்த அவசரச்சட்டம் 
2015 - ன் ஊதியம் வழங்குதல் ( கேரள திருத்த ) அவசரச்சட்டம் என்று 
அழைக்கப்படலாம் . 


( 2 ) கேரள மாநிலம் முழுவதும் வியாபித்திருக்கும் . 


( 3) இது உடனடியாக அமலுக்கு வருவதாகும் . 


2 . 1936 - ன் சட்ட எண் 4 தற்காலிகமாக திருத்தம் செய்தல் . -- கேரள 
மாநிலத்தில் இந்த அவசரச்சட்டத்தை நடைமுறைப்படுத்தும்போது , 1936 - ன் 
ஊதியம் வழங்குதல் சட்டம் ( 1936 - ன் மத்திய சட்டம் எண் 4 ) (இதன் பிறகு 
முதன்மைச் சட்டம் என்று குறிப்பிடப்படும்) , பிரிவு 3 - ல் குறிப்பிட்டுள்ள 
திருத்தங்களுக்கு உட்பட்டு அமலில் இருக்கும் . 


3. பிரிவு 6- ல் திருத்தம். -- முதன்மை சட்டத்தில் , பிரிவு 6 - ல் நிலவிலுள்ள 
காப்புவாசகத்திற்கு பிறகு , பின்வரும் காப்புவாசகம் சேர்க்கப்படவேண்டும் , 
அதாவது : 


" இந்த சட்டத்தில் எது எவ்வாறு இருப்பினும் , பணியாளர்களுக்கு 
அவர்களது ஒப்புதல் இல்லாமல் ஊதியத்தை காசோலை அல்லது அவரது 
வங்கிக்கணக்கு வாயிலாக அளிப்பதற்கு குறிப்பிட்ட தொழில் நிறுவனங்களை 
மாநில அரசுக்கு , அரசிதழ் அறிக்கை வாயிலாக வெளியிடலாம் " 


பி . சதாசிவம் , 

ஆளுநர் . 


10 


